அபிஷேக எழுத்துப்பணி 


Anointed Writing 


தூயாவியானவரின்‌ வல்லமை மற்றும்‌ வரங்களில்‌ காணப்படும்‌ புதிய ஆர்வத்தினால்‌ ““அபிஷேகிக்கப்பட்ட”” 
(An௦inted) எனும்‌ சொல்‌ அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. நற்செய்திக்‌ கூட்டங்களின்‌ அழைப்புகளிலும்‌ 
அறிக்கைகளிலும்‌ ““அபிஷேகிக்கப்பட்ட செய்திகள்‌,” ““அபிஷேகிக்கப்பட்ட பாடல்கள்‌'' என்றெல்லாம்‌ வாசிக்‌ 
கிறோம்‌. இச்சொற்களினால்‌ மக்களுக்கு என்ன விளங்குகிறது என்பதும்‌ திருமறை தரும்‌ அர்த்தம்‌ என்ன என்பதும்‌ 
ஒன்றல்ல. எடுத்துக்காட்டாக, பிரசங்கியார்‌ நன்கு சத்தம்போட்டு, விரைவாய்ப்‌ பேசி, மேடையில்‌ அங்குமிங்கும்‌ 
ஆடிக்கொண்டு பிரசங்கிப்பாரானால்‌ அவர்மீது வல்லமையான அபிஷேகம்‌ இறங்கியிருக்கிறது என்று சொல்லு 
வார்கள்‌. ஆனால்‌ எந்தச்‌ செயலிலும்‌ ஆவியானவரின்‌ குணநலன்கள்‌ வெளிப்படும்போது மட்டும்தான்‌ அதை 
““அபிஷேகிக்கப்பட்டது”' எனக்‌ கூறலாம்‌. 


திருமறையானது அபிஷேகத்தினால்‌ எழுதப்பட்டது. ““வேதத்திலுள்ள எந்த இறைவாக்கும்‌ மனிதனது சொந்தக்‌ 
கற்பனையில்‌ தோன்றியதல்ல என்று நீங்கள்‌ முதலாவது அறியவேண்டும்‌. இறைவாக்கானது ஒருபோதும்‌ மனிதனது 
சொந்த விருப்பத்தினால்‌ வரவில்லை; கடவுளது புனிதர்கள்‌ தரயாவியினால்‌ ஆட்கொண்டு அசைக்கப்பட்டுப்‌ 
பேசினார்கள்‌'' (2 பேது 1:20,21). தங்களுக்கு அருளப்பட்டிருந்த இந்த அதிகாரத்தை வேதாகம ஆசிரியர்கள்‌ 
அவ்வப்போது குறிப்பிட்டுச்‌ சொல்லியுள்ளார்கள்‌. எடுத்துக்காட்டாக இதோ தாவீதின்‌ சாட்சி: ““மேன்மையாய்‌ 
உயர்த்தப்பட்டு, யாக்கோபின்‌ தேவனால்‌ அபிஷேகம்‌ பெற்று, இஸ்ரவேலின்‌ திருப்பாடல்களை இன்பமாய்ப்‌ பாடிய 
ஈசாயின்‌ மகனாகிய தாவீது என்பவன்‌ சொல்லுவது: ஆண்டவருடைய ஆவியானவர்‌ என்னைக்கொண்டு பேசினார்‌; 
அவரது வார்த்தை எனது நாவில்‌ இருந்தது” (2 சாமு 23:1,29. 


இன்றையக்‌ கிறிஸ்தவ எழுத்தாளர்கள்‌ தங்களது படைப்புகளுக்கு வேதாகம ஆக்கியோன்கள்போல 
தவறமுடியாமையை (7௮/64) உரிமைபாராட்ட முடியாதெனினும்‌, பரிசுத்த ஆவியானவரின்‌ தன்மைகள்‌ அதில்‌ 
காணப்பட்டால்‌ மட்டுமே எந்த எழுத்தையும்‌ ““அபிஷேகிக்கப்பட்டது'” எனக்‌ கூறமுடியும்‌. ஒருவேளை எழுதப்‌ 
பட்டதில்‌ இலக்கியத்‌ திறன்‌ காணப்படாவிட்டாலும்‌, அது எவ்வளவாய்‌ வாசிப்போரை ஆர்வங்‌ கொள்ளச்‌ செய்கிறது, 
மற்றும்‌ அவர்களை எவ்வளவாய்‌ ஆக்கிரமித்து ஆண்டவர்பால்‌ ஈர்க்கிறது என்பதே அபிஷேக எழுத்துக்கள்‌ 
என்பதற்கு நிரூபணம்‌. பேதுருவும்‌ யோவானும்‌ '“படியாதவர்களும்‌ பயிற்சியில்லாதவர்களுமாய்‌'' இருந்தார்கள்‌ 
(அப்‌ 4:13). ஆனால்‌ புதிய ஏற்பாட்டிலுள்ள அவர்களது ஏழு புத்தகங்களும்‌ வெறும்‌ செய்தியறிக்கை என்று சொல்ல 
முடியாதே. யோவானின்‌ உள்நோக்கும்‌ பேதுருவின்‌ தொலைநோக்கும்‌ நமது கிறிஸ்தவச்‌ சிந்தைக்கும்‌ சேவைக்கும்‌ 
காலாகாலமாய்‌ எவ்வளவு நன்மை பயக்கின்றன! கல்வி அறிவு என்பது எழுத்தாளர்களுக்குக்‌ கர்த்தரின்‌ அகத்‌ 
தூண்டுதலுக்குப்‌ பக்கபலமே தவிர அதற்குப்‌ பதிலானது அல்ல. 


தூயாவியானவரின்‌ குணநலன்களைத்‌ திருமறை நமக்குப்‌ பல்வேறு உருவகங்கள்‌ (0௦/65) மூலம்‌ 
விளக்கியுள்ளது. எழுத்துப்பணிக்குச்‌ சம்பந்தப்பட்ட ஐந்து உருவகங்களை இங்கு தெரிந்தெடுத்துள்ளேன்‌. 
அபிஷேக எழுத்து என்றால்‌ என்ன என்று விளங்கிக்கொள்ள இந்த உருவகங்கள்‌ ஒவ்வொன்றையும்‌ சுருக்கமாய்ப்‌ 
பகுத்தாய்வோம்‌ -- 
1. தண்ணீர்‌ 

பரிசுத்த ஆவியானவருக்கு வேதத்தில்‌ பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ள உருவகம்‌ தண்ணீர்‌ ஆகும்‌. 


ஆசீர்வாத மழை, பின்மாரி, வாழ்வளிக்கும்‌ ஊற்று மற்றும்‌ நதி போன்றவற்றின்‌ மூலம்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ 
விளக்கப்பட்டுள்ளார்‌ (எசேக்‌ 34:26; சக 10:1; யோ 7:38,39). 


ஈ தண்ணீர்‌ தாகம்‌ தீர்க்கும்‌. ஒவ்வொரு மனிதனிடமும்‌ காணப்படும்‌ ஆன்மீகத்‌ தாகத்தை அபிஷேக எழுத்து 
தணிக்கவேண்டும்‌. தங்களது ஆழ்ந்த விருப்பங்களைத்‌ தீர்த்துக்கொள்ள மக்கள்‌ உலகில்‌ எதையெல்லாமோ 
முயன்று பார்த்தும்‌ தோல்விகண்டுவிட்டனர்‌. ““என்‌ மக்கள்‌ தண்ணீர்‌ நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளைத்‌ 
தங்களுக்கு வெட்டிக்கொண்டார்கள்‌'' என்று இறைவன்‌ புலம்புகிறார்‌ (எரே 2:13). அவர்‌ அவர்களைப்‌ பார்த்து, 
“திருப்தி செய்யாதவற்றிற்காக நீங்கள்‌ பணத்தைச்‌ செலவழிப்பானேன்‌? ... தண்ணீர்களருகே வாருங்கள்‌”' 
என்றழைக்கிறார்‌ (ஏசா 55:1,2). எழுதப்பட்ட ஒரு செய்தி அதை வாசித்த பின்னரும்‌ வாசகரது நிலையை 
மாற்றாவிடில்‌ அதை அபிஷேகிக்கப்பட்டதென்று எப்படிச்‌ சொல்லமுடியும்‌? 


ஈ தண்ணீர்‌ புத்துணர்வளிக்கும்‌. வேதாகமக்‌ காலங்களில்‌, வெயிலிலும்‌ தூசியிலும்‌ நெடுந்தூரம்‌ பயணப்‌ 
பட்டுவரும்‌ விருந்தினரின்‌ கால்களுக்கு வீட்டிலுள்ளவர்கள்‌ தண்ணீர்‌ ஊற்றுவார்கள்‌ (லூக்‌ 7:44). காடுகள்‌, 
பாலைவனப்‌ பகுதிகளில்‌ நடந்துசெல்லும்போது குளிர்‌ நீரோடைகளில்‌ கால்‌ வைத்தால்‌ எப்படியிருக்கும்‌! 
வேலையெல்லாம்‌ முடித்து வீடு திரும்பியதும்‌ ஒரு குளிப்பு குளித்துவிட்டால்‌ பின்னர்‌ உட்கார்ந்து வாசிக்கவோ 
உரையாடவோ எவ்வளவு தெம்பாயிருக்கும்‌! இறுக்கங்களும்‌ இன்னல்களும்‌ நிறைந்த உலகில்தான்‌ நாம்‌ 

தி 


-2- 


வாழுகிறோம்‌. எழுதப்படும்‌ கிறிஸ்தவச்‌ செய்திகள்‌ மக்களுக்குப்‌ புத்துணர்வூட்டி, அழுத்தங்களை அகலச்செய்து, 
அவர்கள்‌ சமாதானம்‌ தரும்‌ ஆண்டவரையே சார்ந்திருக்கச்‌ செய்யவேண்டும்‌. 


ஈ தண்ணீர்‌ சுத்தம்பண்ணுகிறது. இறைவார்த்தையைக்‌ கொண்டு தண்ணீரினால்‌ கிறிஸ்து திருச்சபையைக்‌ 
கழுவித்‌ தூயதாக்குகிறார்‌ (எபே 5:26). அசுத்தனின்‌ ஆட்சி உலகைக்‌ கறையாக்கிவிட்டது. சுய உதவி நூல்கள்‌ 
(self-help books) நமது இருதயங்களைப்‌ பாவத்திலிருந்து கழுவியெடுக்கவோ நம்மைக்‌ குற்றவுணர்விலிருந்து 
விடுவிக்கவோ முடியாது. கடவுளது உயிர்தரும்‌ வார்த்தைதான்‌ நம்மைத்‌ தூய்மையாக்க முடியும்‌ (யோ 15:3). 
திருவசனத்தின்‌ வலிமையைக்‌ கொண்டுதான்‌ வாலிபர்‌ நங்கையர்‌ தீய விருப்பங்களை மேற்கொள்ளமுடியும்‌ (சங்‌ 
119:9). அபிஷேக எழுத்துக்கள்‌ அவற்றை வாசித்துக்கொண்டிருக்கும்போதே வாசகர்களைக்‌ கழுவித்‌ 
தூய்மைப்படுத்தக்கூடிய பொருத்தமான திருவசனத்தைக்‌ கொண்டதாயிருக்கும்‌. 


௨. எண்ணெய்‌ 


எண்ணெய்‌ பரிசுத்த ஆவியானவரைக்‌ குறிக்கிறதென்று வேதத்தில்‌ நேரடியாய்க்‌ காணமுடியாது. ஆனால்‌ 
ஆலய ஆவணங்களையும்‌ ஆட்களையும்‌ அபிஷேகம்பண்ணப்‌ பிரதானமாய்ப்‌ பயன்படுத்தப்பட்ட பொருள்‌ 
எண்ணெய்‌ ஆனதால்‌ அது ஆவியானவரைக்‌ குறிக்கும்‌ ஓர்‌ உருவகமாகும்‌ (யாத்‌ 30:22-33; 1 சாமு 10:1). 
வேதத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணெயின்‌ குணங்களும்‌ பயன்களும்‌ தூயாவியானவரின்‌ செயல்பாட்டைத்‌ 
தெளிவாய்‌ விளக்குகின்றன. எழுத்து ஊழியத்திற்குச்‌ சம்பந்தப்பட்ட சிலவற்றை இங்கு கவனிப்போம்‌ -- 


ஈ உயர்ந்த பொறுப்புகளுக்கு நியமிக்கப்படும்போது அந்நபர்கள்‌ எண்ணெயால்‌ அபிஷேகிக்கப்பட்டனர்‌. 
அக்காலத்தில்‌ இறைமக்களுக்கு இருந்த முப்பெரும்‌ தலைவர்கள்‌ தீர்க்கதரிசிகள்‌, ஆசாரியர்‌ மற்றும்‌ அரசர்கள்‌ ஆவர்‌ 
(1 இரா 19:16; யாத்‌ 28:41; 1 சாமு 16:13). அவர்களுக்கு அதிகாரத்தைக்‌ கொடுக்க அவர்கள்‌ அபிஷேகிக்‌ 
கப்பட்டனர்‌. எழுதப்படுவது எந்தப்‌ பொருளைப்பற்றியதாயிருந்தாலும்‌ அது அபிஷேகிக்கப்பட்டிருக்குமானால்‌ 
அதில்‌ ஓர்‌ ஆன்மீக அதிகாரம்‌ இருக்கும்‌. அதிகாரத்தையும்‌ (௮ப£hரரீy) அகங்காரத்தையும்‌ (௮rrogance) 
குழப்பிக்கொள்ளக்கூடாது. பவுலுக்கு அப்போஸ்தல அதிகாரம்‌ எவ்வளவோ இருந்தும்‌ அவர்‌ கொரிந்தியக்‌ 
கிறிஸ்தவர்களுக்கு எழுதும்போது, ““உங்கள்‌ விசுவாசத்திற்கு நாங்கள்‌ அதிகாரிகளாயிராமல்‌ உங்கள்‌ மகிழ்ச்சிக்கு 
ஆதரவாயிருக்கிறோம்‌”” என்றார்‌ (2 கொரி 1:24). பவுலின்‌ கடிதங்கள்‌ “கடுமையானவை, வன்மையானவை”' என 
மக்கள்‌ கூறினர்‌. அவரோ தான்‌ எழுதியதெல்லாம்‌ அவர்களை உருக்குலைக்க அல்ல, உறுதியாக்கவே என்று 
அழுத்திக்‌ கூறினார்‌ (2 கொரி 10:8-10). 


ஈ எண்ணெய்‌ மிருதுத்‌ தன்மையுள்ளது. இடைவெளிகள்‌ மற்றும்‌ துவாரங்கள்‌ வழியே அது மெதுவாய்‌ 
இறங்கும்‌. இயந்திரப்‌ பாகங்களின்‌ உராய்வை அது குறைக்கும்‌. வேகமாய்‌ ஓடும்போதும்‌ இயந்திரங்களில்‌ வெப்பம்‌ 
அதிகரித்துவிடாமல்‌ அது பாதுகாக்கும்‌. இதைச்‌ சகமனிதரோடு நமக்குள்ள உறவுகளில்‌ ஆவியானவர்‌ அருளும்‌ 
உதவி என அர்த்தப்படுத்தலாம்‌. நாம்‌ எழுதுவது இறைமக்கள்‌ நடுவில்‌ இசைவையும்‌ சமுதாயத்தில்‌ இணக்கத்தையும்‌ 
பெருக்கவேண்டும்‌. நாம்‌ பூவுலகில்‌ சமாதானத்தைக்‌ குலைத்துவிட்டு, மக்கள்‌ நடுவில்‌ பூசல்களைக்‌ கிளப்பிவிட்டு, 
விண்ணகத்திலுள்ள கடவுளுக்குப்‌ பூரிப்பைக்‌ கொண்டுவர முடியாது (லூக்‌ 2:14). ஆவியில்லாத எழுத்து 
கொல்லும்‌! (2 கொரி 3:6). 


ஈ எண்ணெய்க்கு இதமாக்கிக்‌ குணமாக்கும்‌ தன்மையுமுண்டு. தட்பமேயில்லாத வெப்பத்தில்‌ பாதுகாப்‌ 
பாயிருக்க ஆடுகளின்‌ தலைகளில்‌ எண்ணெய்‌ ஊற்றுவார்கள்‌ (சங்‌ 23:5). குற்றுயிராய்‌ விடப்பட்டிருந்த பயணியின்‌ 
காயங்களில்‌ நல்ல சமாரியன்‌ எண்ணெய்‌ ஊற்றினார்‌ (லூக்‌ 1௦:34). வியாதிப்பட்டிருப்போர்‌ உடல்மீது எண்ணெய்‌ 
தேய்க்கப்பட்டு அவர்களுக்காய்ப்‌ பிரார்த்தனை ஏறெடுக்கப்பட்டது (யாக்‌ 5:14). இவை யாவும்‌ தூயாவியானவரின்‌ 
ஆறுதல்‌ பணியைக்‌ குறிப்பிடுகின்றன. ஆவியானவரது உதவிகொண்டு எழுதப்பட்டவை உடைந்த உள்ளங்களை 
ஆற்றும்‌, அடைபட்டவர்களை விடுவிக்கும்‌, சிறைப்பட்டவர்களை வெளிக்கொண்டுவரும்‌, அழுதுகொண்டிருப்‌ 
போரை ஆறுதல்படுத்தும்‌ (ஏசா 61:1-3). மக்களை அவர்களது பயங்கள்‌ மற்றும்‌ தயக்கங்களிலிருந்து வெளியே 
கொண்டுவரும்‌ வலிமை அபிஷேக எழுத்துக்களுக்குண்டு. தேற்றுகிறவர்‌ அல்லது உதவியாளர்‌ என்றே 
ஆண்டவராகிய இயேசு பிரதானமாய்த்‌ தூயாவியானவரை அறிமுகம்‌ செய்தார்‌. அவரை “இன்னொரு”: 
தேற்றரவாளன்‌ என்று இயேசு அழைத்ததால்‌ “வளர்ச்சியையும்‌, ஊக்கத்தையும்‌, ஆறுதலையும்‌'' அளிக்கும்‌ தமது 
தீர்க்கதரிசனப்‌ பணியைப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தொடருவார்‌ என்றுதானே அவர்‌ நமக்கு அறிவிக்க விரும்பினார்‌? 
(யோ 14:16; 1 கொரி 14:39. 


ஈ வாசனை எண்ணெய்‌ வகைகள்‌ கொண்டாட்டங்களிலும்‌ மகிழ்ந்திருக்கும்‌ வேளைகளிலும்‌ பயன்படுத்தப்‌ 
பட்டன. “ஆனந்த தைலம்‌'' என்று பலமுறை வாசிக்கிறோமல்லவா? (எஸ்தர்‌ 2:12; ஏசா 61:3; எபி 1:9). பிலிப்பிய 
சபைக்குப்‌ பவுல்‌ எழுதிய திருக்கடிதம்‌ சிறைவாசகத்திலிருந்து எழுதப்பட்டதாயினும்‌ அது துவக்கமுதல்‌ முடிவுவரை 
மகிழ்ச்சியைப்பற்றியதே. சிறைச்சாலைச்‌ சங்கிலிகளும்‌ கம்பிகளும்‌ பவுலின்‌ ஆவியை நசுக்கமுடியவில்லை; 

அ 


பதிய 


அவரைக்‌ கசப்புணர்வுள்ளவராக்கவும்‌ முடியவில்லை. கிறிஸ்தவ எழுத்துக்கள்‌ வாசகரிடமிருந்து அனுதாபத்தை 
எதிர்நோக்காமல்‌, அன்னாரில்‌ உற்சாகத்தையும்‌ ஆனந்தத்தையும்‌ கிளப்பவேண்டும்‌. எழுத உட்காருமுன்‌ கிறிஸ்தவ 
எழுத்தாளர்கள்‌ தங்கள்‌ இதயங்களிலிருந்து எல்லாக்‌ கசப்பையும்‌ பிடுங்கி எறிந்துவிடவேண்டும்‌. இல்லையேல்‌ 
பல்லாயிரங்கள்‌ கெடுக்கப்படுவர்‌ (எபி 12:15). எழுத்தாளர்கள்‌, ஆக்கியோன்கள்‌ மற்றும்‌ பதிப்பாசிரியர்களுக்கு 
இதோ ஓர்‌ ஆலோசனை: “உண்மையானவை ... கண்ணியமானவை ... நேர்மையானவை ... தூய்மையானவை ... 
விரும்பத்தக்கவை ... பாராட்டுதற்குரியவை ... நற்பண்புடையவை ... போற்றுதலுக்குரியவை எவையோ”' அவற்‌ 
றையே எழுதுங்கள்‌! (பிலி 4:8ஐத்‌ தழுவியது). தூயாவியானவரால்‌ அபிஷேகிக்கப்பட்ட எழுத்துக்கள்‌ கிறிஸ்துவின்‌ 
வாசனையைத்தான்‌ எங்கும்‌ பரப்புமே தவிர துர்நாற்றத்தைக்‌ கிளப்பிவிடாது (2 கொரி 2:14,15). யாரையாவது 
தாக்கிக்கொண்டேயிருக்கும்‌ எதிர்மறைச்‌ சிந்தையுள்ள பத்திரிகைகள்‌ கிறிஸ்தவத்திற்கு ஏற்றவையல்ல. 


ஈ விளக்குகளுக்கு எரிபொருளாகவும்‌ எண்ணெய்‌ பயன்படுகிறது. ““குத்துவிளக்கு எப்பொழுதும்‌ எரிந்து 
கொண்டிருக்கும்படி இடித்துப்‌ பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயைக்‌ கொண்டுவரும்படி'' மோசே 
இஸ்ரவேலரைப்‌ பணித்தார்‌ (யாத்‌ 27:20; லேவி 24:2). பரிசுத்த ஆவியானவரின்‌ செயல்பாட்டை இது எவ்வளவு 
அழகாய்ச்‌ சித்தரிக்கிறது! இருளடைந்துள்ள நமது மனதில்‌ தூயாவியானவர்‌ ஒளிவீசச்‌ செய்கிறார்‌. அவர்‌ சத்திய 
ஆவியானவரல்லவா? (யோ 14:17; 16:13). அபிஷேக எழுத்துக்களில்‌ ஒரு தெளிவு இருக்கும்‌. முன்னால்‌ 
இருந்ததைவிடச்‌ சில சமயங்களில்‌ வாசித்த பின்னர்‌ நமக்குக்‌ குழப்பம்‌ கூடி விடுகிறது! ஆனால்‌ ஆவியானவரோ 
குழப்பம்‌ இருக்குமிடத்தில்‌ ஒழுங்கையும்‌, முரண்பாடு இருக்குமிடத்தில்‌ வெளிப்பாட்டையும்‌ கொண்டுவருகிறார்‌. 
““விரும்பும்போதெல்லாம்‌ பேசிவிடலாம்‌, எழுதுவதோ அப்படியல்ல'' என்றார்‌ ஒருவர்‌! ஏதாவதொரு பொருள்மீது 
எழுதுவதற்காக உட்காருமுன்‌, எழுத்தாளன்‌ திறந்த மறைநூலோடும்‌ திறந்த மனதோடும்‌ தூயாவியானவரின்‌ விரித்த 
குடையின்‌ கீழ்‌ போதுமான நேரம்‌ செலவழிக்கவேண்டும்‌. ஆனால்‌, கிறிஸ்தவப்‌ பத்திரிகைகள்‌ பல கருச்சிதைவுச்‌ 
சிசுக்களாலும்‌ குறைமாதக்‌ குழந்தைகளினாலுமே நிறைந்திருக்கின்றன. சர்ச்சைக்குரிய சில காரியங்களைக்‌ 
குறித்துத்‌ தனது சொந்தக்‌ கருத்தைச்‌ சொல்லும்போதுகூட அப்போஸ்தலன்‌ பவுல்‌, '“என்னிடமும்‌ கடவுளின்‌ ஆவி 
உண்டென்று எண்ணுகிறேன்‌” என்றெழுதுகிறார்‌ (1 கொரி 7:40). தூயாவியானவருக்கு மட்டுமே கடவுளின்‌ 
ஆழங்கள்‌ தெரியும்‌ (1 கொரி 2:10,11). எழுத்தாளன்‌ எவ்வளவு திறமையும்‌ கல்வியறிவும்‌ உள்ளவனாயிருந்தாலும்‌ 
அவன்‌ எழுதும்போது முழுக்க முழுக்கத்‌ தூயாவியானவரையே சார்ந்திருக்கவேண்டும்‌. கிறிஸ்தவ எழுத்துப்பணி 
நித்தியத்திற்கடுத்ததாகும்‌. அதை எவரும்‌ ஏனோதானோ என்று செய்யவேண்டாம்‌ ! 


8. காற்று 

நிக்கோதேமுவுடன்‌ உரையாடிக்கொண்டிருக்கும்போது இயேசு தூயாவியானவரின்‌ செயல்பாட்டை வீசும்‌ 
காற்றிற்கு ஒப்பிட்டார்‌. அவர்‌ சொன்னது: “காற்றின்‌ ஓசை உமக்குக்‌ கேட்கிறது. ஆனால்‌ அது எங்கிருந்து வருகிறது, 
எங்குச்‌ செல்கிறது என்று உமக்குத்‌ தெரியாது; அப்படியே மக்கள்‌ எவ்விதம்‌ தூயாவியால்‌ பிறக்கிறார்களென்று 
உம்மால்‌ விளக்க முடியாது'” (யோ 3:8). பரிசுத்த ஆவியானவர்‌ மாட்சிமையோடு இறங்குமுன்‌ கடுங்காற்று வீசுவது 
போன்று ஓர்‌ இரைச்சல்‌ உண்டானது (அப்‌ 2:2). பரிசுத்த ஆவியானவரது காற்றைப்‌ போன்ற தன்மை எழுத்து 
ஊழியத்தில்‌ எப்படிக்‌ காணப்படுகிறதென்று கவனிப்போம்‌ -- 


ஈ அசைவற்ற காற்று என்று ஒன்றும்‌ கிடையாது. அது எப்பொழுதுமே வீசிக்கொண்டே இருக்கும்‌. வேதாகமப்‌ 
புத்தக ஆக்கியோன்கள்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ ““அசைக்கப்பட்டு”” (ஏவப்பட்டு) பேசினார்கள்‌ என வாசிக்கிறோம்‌ 
(2 பேது 1:21). விவிலியத்தின்‌ முதல்‌ பக்கத்திலேயே, ஒரு பறவை தனது கூட்டின்மீது பறந்து ஆடிக்கொண்டி 
ருப்பதுபோல, ஆவியானவரைத்‌ தண்ணீர்கள்‌ மீது ““அசைந்தாடிக்‌''கொண்டிருக்கிறவராய்ச்‌ சந்திக்கிறோம்‌ (ஆதி 
1:2). எழுதப்பட்டது எதுவும்‌ அபிஷேகிக்கப்பட்டதாயிருக்குமானால்‌ வாசகர்களின்‌ உள்ளத்தில்‌ அது ஒரு சலனத்தை 
உண்டாக்கும்‌. இது கருவறையில்‌ குழந்தை அசையும்போது கர்ப்பமாயிருப்பவளுக்கு உண்டாகும்‌ உணர்வு 
போன்றது. எழுதப்படுவது தூயாவியானவரால்‌ உந்தப்பட்டதாயிருக்குமானால்‌, நமக்குள்‌ தங்கியிருக்கும்‌ அதே 
ஆவியானவர்‌ அந்தச்‌ செய்திக்கு நாம்‌ செவிமடுக்கும்படி நம்மைத்‌ தூண்டிவிடுவார்‌ (1 யோ 2:27). மரியாளின்‌ 
அருள்‌ வாழ்த்து எலிசபெத்தின்‌ காதுகளில்‌ விழுந்ததும்‌ அவரது கருவறையிலிருந்த சிசுவாகிய யோவான்‌ உள்ளேயே 
துள்ளினான்‌! (லூக்‌ 1:41). அபிஷேக எழுத்துக்கள்‌ வாசகரை அசைத்துச்‌ செயல்பட எழுப்பிவிடும்‌! 


ஈ நல்ல காற்று இல்லையேல்‌ மூச்சு முட்டும்‌. துர்ப்பாக்கியமாக, நமது சபைகள்‌ பலவற்றிற்குக்‌ கதவுகள்‌ 
மட்டும்தான்‌ உண்டு -- அதுவும்‌ உள்ளே மட்டும்தான்‌ திறக்கும்‌ கண்ணிக்‌ கதவுகள்‌ -- ஜன்னல்களோ 
வென்டிலேட்டர்களோ கிடையாது. உயிருள்ளவை எனப்‌ பெயர்‌ பெற்றும்‌ சபைகள்‌ பல வியாதிப்பட்டும்‌ செத்தும்‌ 
இருப்பதில்‌ ஆச்சரியமில்லையே! அபிஷேக எழுத்துக்கள்‌ வாயிலாகக்‌ கடவுள்‌ தமது மக்கள்மீது ஆரோக்கியமான 
காற்றை வீசுகிறாரென்று நான்‌ ஆணித்தரமாய்‌ நம்புகிறேன்‌. எனவேதான்‌ பவுல்‌ சபைகளுக்கு எழுதும்போது மற்ற 
சபைகளுக்கு அவர்‌ எழுதிய அருட்கடிதங்களையும்‌ வாசிக்கும்படிச்‌ சொன்னார்‌. கொலோசெயர்‌ 4:16இல்‌ ஓர்‌ 
எடுத்துக்காட்டு: ““இந்நிருபத்தை நீங்கள்‌ வாசித்தபின்பு லவோதிக்கேயா திருச்சபையிலும்‌ வாசிக்க ஏற்பாடு 

2-4 


-4- 
செய்யுங்கள்‌. அவ்வாறே லவோதிக்கேயா திருச்சபையிலிருந்து வரும்‌ நிருபத்தை நீங்களும்‌ வாசியுங்கள்‌.” காற்று 
வீசும்போது வெளியே நடக்கும்‌ பெண்களின்‌ முகத்திலுள்ள முக்காடுகள்‌ விலகிப்‌ பறக்குமல்லவா? அபிஷேக 
எழுத்துக்களும்‌ இப்படித்தான்‌. அவை வாசகரை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள்‌ அவர்களைக்‌ 
கொண்டுவரும்‌ (2 கொரி 3:15-17). 


ஈ மார்ட்டின்‌ லூத்தர்‌ (1483-1546) மற்றும்‌ ஜான்‌ வெஸ்லி (1703-1791) போன்ற தேவ மனிதரின்‌ அபிஷேக 
எழுத்துக்கள்‌ ஐரோப்பாவிலும்‌ உலகெங்கிலும்‌ சீர்திருத்தக்‌ காற்றைத்‌ தீவிரமாய்‌ வீசச்செய்தன. இருண்ட காலத்தின்‌ 
உலர்ந்த எலும்புகள்‌ மீது நாலா பக்கத்திலிருந்தும்‌ கடவுளின்‌ சுவாசக்‌ காற்று வீசியபோது அவை ஒன்றோடு ஒன்று 
சேர்ந்து வீர சேனையாய்‌ எழும்பி நின்றன (எசேக்‌ 37:9,10). சீர்திருத்தம்‌ முடிந்து விட்டதோ? இல்லை, இல்லை, 
இல்லவே இல்லை! எழுப்புதல்‌ இன்று தேவைதானா? தேவை, தேவை, கட்டாயம்‌ தேவை! நமது தலைமுறையில்‌ 
அசாதாரண ஆன்மீக அசைவு ஏற்படும்படி அருட்செய்திகளை எழுதியனுப்பும்‌ மனிதர்‌ எழும்ப மாட்டாரா? தமிழ்க்‌ 
கிறிஸ்தவ எழுத்தாளர்களில்‌ தலைசிறந்த அண்ணன்‌ 4. சாம்‌ ஜெபத்துரை அவர்களது ஒரு பாடல்‌ -- 


அசைவாடும்‌ ஆவியே, தூய்மையின்‌ ஆவியே, 
இடம்‌ அசைய, உள்ளம்‌ நிரம்ப, இறங்கி வாருமே! 


ஈ எழுத்தாளனின்‌ வரங்களையும்‌ திறமைகளையும்‌ வாசகர்கள்‌ பாராட்டவேண்டுமென்பதில்‌ அபிஷேக 
எழுத்துக்கு அக்கறையே இருக்காது. வாசகர்களை இன்னும்‌ பரிசுத்தமாய்‌ வாழச்‌ செய்யவும்‌, அவர்கள்‌ இன்னும்‌ 
பரவசமாய்‌ வேலை செய்யவும்‌ அவர்களிலிருந்து நன்மையானவற்றை வெளிக்கொண்டுவருவதே அதின்‌ 
நோக்கமாயிருக்கும்‌. இதைச்‌ சித்தரிக்கும்‌ வசனப்பகுதி ஒன்று உன்னதப்பாட்டில்‌ உண்டு: ““வாடைக்‌ காற்றே, 
எழும்பு! தென்றல்‌ காற்றே, வா! கந்தப்‌ பிசின்கள்‌ வடியும்படி என்‌ தோட்டத்தில்‌ வீசு. எனது அன்பர்‌ தமது 
தோட்டத்திற்கு வந்து தமது நேர்த்தியான பழங்களைச்‌ சாப்பிடட்டும்‌!” (உன்‌ 4:16). எழுத்துக்களில்‌ வரும்‌ 
சவால்களும்‌ வாசகரைத்‌ தைரியமிழக்கச்‌ செய்யாது, அவர்கள்‌ கடவுளுக்காய்ப்‌ பெரிய காரியங்களைச்‌ செய்யவும்‌ 
மனிதருக்காய்‌ அரிய செயல்களைச்‌ சாதிக்கவும்‌ அவர்களைத்‌ தட்டியெழுப்பவேண்டும்‌. இதைப்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ எப்பொழுதும்‌ செய்கிறார்‌; ஏனெனில்‌ அவர்‌ பயப்படுத்தும்‌ ஆவியல்ல, பரிவும்‌ பாசமும்‌ நிறைந்தவர்‌. 
பயந்த சுபாவமுள்ள தீமோத்தேயு போன்றோரைச்‌ சபைத்‌ தலைமைத்துவத்திற்காய்ப்‌ பக்குவப்படுத்த பவுலின்‌ 
உற்சாகமூட்டும்‌ கடிதங்கள்‌ எவ்வளவாய்‌ உதவின! (1 கொரி 16:10,11; 1 தீமோ 4:13-15)! 


4. நெருப்பு 

நமது ஆண்டவர்‌ அழிக்கும்‌ நெருப்பு போன்றவர்‌ (எபி 12:29). திரித்துவத்தில்‌ ஒருவராகிய தூயாவியானவரும்‌ 
நெருப்பானவர்தான்‌. அவரது இத்தன்மையைப்‌ புதிய ஏற்பாட்டில்‌ முதலாவது குறிப்பிட்டது திருமுழுக்கினன்‌ 
யோவான்‌. இயேசு கிறிஸ்துவை அவர்‌ பாவங்களைச்‌ சுமக்கிறவராக மட்டுமல்ல, பரிசுத்தாவியினாலும்‌ 
நெருப்பினாலும்‌ நம்மை அபிஷேகிக்கிறவராகவும்‌ அறிமுகம்‌ செய்தார்‌ (யோ 1:29; மத்‌ 3:11). பெந்தெகொஸ்தே 
நாளன்று தூயாவியானவர்‌ வந்தது சீடர்‌ மீது அமர்ந்த நெருப்புப்‌ பிழம்புகளால்‌ சுட்டிக்காட்டப்பட்டது (அப்‌ 2:3). 
ஆவியானவரின்‌ உதவிகொண்டு எழுதப்படுபவை அவரது நெருப்புத்‌ தன்மையை எவ்வளவாய்‌ வெளிப்படுத்து 
மெனக்‌ காணுவது உற்சாகம்‌ தரும்‌ -- 


ஈ நெருப்பு அழிக்கும்‌. இது எதிர்மறையாய்த்‌ தோன்றினாலும்‌ ஆன்மீக வாழ்வில்‌ நல்ல காரியம்‌ எதுவும்‌ 
இங்குதான்‌ துவங்கும்‌. கற்குமுன்‌ களையவேண்டும்‌. ““கட்டுவதற்கும்‌ நட்டுவதற்கும்‌'' முன்னர்‌ ““பிடுங்குவதற்கும்‌, 
இடிப்பதற்கும்‌, அழிப்பதற்கும்‌, அகற்றுவதற்குமே'” இறைவாக்கினன்‌ எரேமியா அழைக்கப்பட்டார்‌ (எரே 1:10). 
அசைக்கப்பட முடியாதவை மட்டுமே மிஞ்சும்படி அசைக்கப்படக்கூடிய யாவும்‌ அசைக்கப்படவேண்டும்‌ (எபி 
12:27). கிறிஸ்தவ எழுத்துக்கள்‌ வாசகருக்கு ஆராரோ பாடி அவர்களைத்‌ தூங்க வைத்துவிடக்கூடாது. அது 
அவர்களுக்கிருக்கும்‌ போலிச்‌ சமாதானத்தைக்‌ குலைத்துப்போடவேண்டும்‌. அவர்களது தூக்க மயக்கத்திலிருந்து 
அது அவர்களை உலுப்பி எழுப்பிவிடவேண்டும்‌. “விழி ... எழு” என்பவை கடவுளின்‌ ஓயாத குரல்‌! (ஏசா 60:1; 
எபே 5:14) 


ஈ தூயாவியானவரின்‌ நெருப்பு நமது வாழ்விலுள்ள பதரையெல்லாம்‌ பொசுக்கிவிடும்‌ (மத்‌ 3:12). உத்தமக்‌ 
கிறிஸ்தவர்கூட முக்கியமில்லாதவைகளுக்கு வாழ்வில்‌ முதலிடம்‌ கொடுத்துள்ளனர்‌. சிறிய பாடங்களில்‌ அதிகக்‌ 
கவனம்‌ செலுத்திப்‌ பெரிய பாடங்களில்‌ தவறிவிடுகின்றனர்‌. தங்கள்‌ வாழ்வில்‌ முக்கியமானவைகளை 
அடையாளங்கண்டு வரிசைப்படுத்துவதற்கு வாசகருக்கு உதவியான கருத்துக்களைக்‌ கிறிஸ்தவ எழுத்தாளர்கள்‌ 
எழுதவேண்டும்‌. அபிஷேகிக்கப்பட்ட எழுத்தாளர்கள்‌ மக்கள்‌ “விரும்புவதை” அல்ல, மக்களுக்கு “ வேண்டியதை” 
எழுதுவார்கள்‌. கிறிஸ்தவ இலக்கியங்கள்‌ வியாபாரமயமாகிவிடக்‌ கூடாது. இறுதிக்கால அடையாளங்களில்‌ ஒன்று 
என்ன தெரியுமா? மக்கள்‌ தாங்கள்‌ கேட்க (வாசிக்க) விரும்புவதற்கேதுவானவற்றைச்‌ சொல்லும்‌ (எழுதும்‌) 
போதகர்களைத்‌ திரட்டிக்கொள்வார்கள்‌ (2 தீமோ 4:3ஆ). டத 


த. 

ஈ இன்று இரட்சிப்பின்‌ செய்திகளடங்கிய பத்திரிகைகள்தான்‌ ஏராளம்‌; விசுவாசிகளுக்குப்‌ பக்திவிருத்தி 
யளிக்கும்‌ பத்திரிகைகளோ மிகக்‌ குறைவு. இரட்சிப்பின்‌ செய்திகளும்‌ கிறிஸ்தவர்களுக்கென்றே எழுதப்படுகின்றன. 
விசுவாசிகள்‌ இன்னும்‌ பால்‌ குடிக்கும்‌ பாலகராகவே இருக்கின்றனர்‌ (எபி 5:12). ஞாயிறு ஆராதனை ஓய்வு நாள்‌ 
பள்ளி போலவே இருக்கிறது ! வேதப்‌ போதகர்கள்‌ தங்கள்‌ அழைப்பை மறந்து கிராக்கிக்கேற்றவாறு சுவிசேஷகர்‌ 
களாய்‌ மாறிவிட்டனர்‌. எழுத்தாளர்களுக்கு உற்சாகந்தரும்‌ பகுதியொன்றை எரேமியாவின்‌ புத்தகத்திலிருந்து இங்கு 
குறிப்பிடுகிறேன்‌: “சொப்பனம்‌ கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தைச்‌ சொல்லட்டும்‌; எனது வார்த்தையுள்ளவனோ 
என்‌ வார்த்தையை உத்தமமாய்ச்‌ சொல்லட்டும்‌; கோதுமைக்கு முன்‌ பதர்‌ நிற்க முடியுமா? என்று கர்த்தர்‌ சொல்லு 
கிறார்‌. என்‌ வார்த்தை நெருப்பைப்போல்‌ இருக்கிறதல்லவோ?”” (எரே 23:28,29). உங்கள்‌ நெஞ்சுக்குள்ளிருக்கும்‌ 
நெருப்பு உங்கள்‌ பேனா மூலம்‌ வெளியே கொட்டட்டும்‌! (20:9) 


ஈ அபிஷேக எழுத்துக்களை வாசிப்போருக்கு எம்மாவூர்‌ சீடரின்‌ அனுபவம்‌ கிடைக்கும்‌. அதை வாசிக்கும்‌ 
போது “நமது இருதயங்கள்‌ கொழுந்துவிட்டு எரியவில்லையா”” என வியந்து பேசுவர்‌! (லூக்‌ 24: 32). நெருப்பைக்‌ 
கவனியாமல்‌ இருக்கமுடியாது. அபிஷேக எழுத்துக்களால்‌ கொளுத்தப்பட்ட இதயங்கள்‌ கடவுளுக்காய்‌ எரிந்து 
பிரகாசிக்கும்‌; மற்றவர்களையும்‌ எரிந்து பிரகாசிக்கச்செய்யும்‌! நெருப்பு பிறப்பிப்பது நெருப்பு! 


5. புறா 

ஈ யோர்தான்‌ நதிக்கரையில்‌ தேவ குமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டிமீது தேவ ஆவியானவர்‌ புறாவைப்போல்‌ 
வந்திறங்கியது போன்ற அழகிய கட்டம்‌ புதிய ஏற்பாட்டில்‌ எங்குமில்லை. ஆட்டுக்குட்டியின்‌ மேல்‌ வெண்‌ புறா! 
(மத்‌ 3:16; யோ 1:29). எல்லா மிருகங்களையும்விடச்‌ சாதுவான ஆட்டுக்குட்டியின்மீது எல்லாப்‌ பறவை 
களையும்விடச்‌ சாந்தமான புறா வந்தமர்ந்தது ! சிங்கங்கள்‌ மீதோ புலிகள்‌ மீதோ புறாக்கள்‌ வந்து உட்காராது. 
இயேசுவானவர்‌ யூதாவின்‌ சிங்கமாயிருந்தாலும்‌ அவர்‌ பலியாடாய்‌ மாறினார்‌. இதுதான்‌ முழுக்க முழுக்க 
அடையாளப்படுத்திக்கொள்ளுதலின்‌ (1௩cலாti௦na। |dentification) விளக்கம்‌. கிறிஸ்தவ எழுத்தாளர்கள்‌ வாசகரது 
போராட்டங்கள்‌, பாடுகள்‌, குழப்பங்கள்‌, கேள்விகள்‌, ஏக்கங்கள்‌, ஏமாற்றங்கள்‌, குறைவுகள்‌ மற்றும்‌ கலக்கங்களோடு 
தங்களை அடையாளப்படுத்திக்கொண்டால்‌ தவிர அவர்களது செய்தி வாசகருக்குப்‌ புரியாத புதிராகவே இருக்கும்‌. 
மேடைகளிலிருந்து எழுத்தாளர்கள்‌ இறங்கிவந்து மனுக்குலத்திற்குச்‌ சகோதரரும்‌ சகோதரிகளுமாக வேண்டும்‌ (எபி 
2:11,12). வாசகரின்‌ உணர்வுகள்‌ எழுத்தாளர்களின்‌ உள்ளத்தை அசைக்கவேண்டும்‌. 


ஈ புறா கபடற்றது. தமது பன்னிரு சீடரை இயேசு அனுப்பிவைத்தபோது அவர்களிடம்‌, “பாம்புகளைப்‌ போல 
முன்மதி உடையவர்களாகவும்‌ புறாக்களைப்‌ போல கபடு அற்றவர்களாகவும்‌ இருங்கள்‌'” என்று சொன்னார்‌ (மத்‌ 
1௦:16). கிறிஸ்தவ எழுத்தாளர்களுக்குப்‌ பாம்பின்‌ குணம்தான்‌ கூடுதலாயிருக்கிறதோ என்று அஞ்சுகிறேன்‌! நமது 
விவேகத்திற்குச்‌ சமமாக உத்தமமும்‌ இல்லையேல்‌ நமது வாழ்வில்‌ நாம்‌ இறையழைப்பை நிறைவேற்ற முடியாது. 
புறா போன்ற தூயாவியானவர்‌ எழுத்தாளனை அபிஷேகிக்கும்போது, அவன்‌ சரியானதைத்‌ தெளிவாய்த்‌ 
தெரிந்தவனாகவும்‌, தவறானதைச்‌ செய்யத்‌ தெரியாதவனாகவும்‌ இருக்கும்படி மாற்றப்படுவான்‌ (ரோ 16:19ஆ). 
எழுத்தாளர்கள்‌ நிறைய வாசிக்கவேண்டியது அவசியம்‌. ஆனால்‌ செய்தித்தாள்களிலும்‌ வாராந்திர மற்றும்‌ மாதாந்திரப்‌ 
பத்திரிகைகளிலும்‌ அரசியல்‌ சாக்கடை நிறைந்துள்ளதால்‌, கிறிஸ்தவ எழுத்தாளர்கள்‌ தங்களது மனது கறைப்‌ 
படாதபடியும்‌, தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ கோணலான வழிகளைக்‌ கிறிஸ்தவத்திற்குள்‌ கொண்டுவராதபடியும்‌ 
கவனமாயிருக்கவேண்டும்‌. சமாதானத்திற்கும்‌ சுத்தத்திற்கும்‌ புறா ஓர்‌ அடையாளம்‌. 


ஈ புறா மென்மையான தன்மையுள்ளது. மக்கள்‌ தம்மிடம்‌ வந்து படித்துக்கொள்ளும்படி இயேசு அவர்களை 
அழைத்தார்‌. எதைக்‌ கற்றுக்கொள்ள? சாந்தத்தையும்‌ மனத்தாழ்மையையும்‌ (மத்‌ 11: 28,29). சாந்தமென்றால்‌ 
பலமின்மையல்ல. தாழ்மையென்றால்‌ உறுதியின்மையல்ல. நமது எழுத்துக்களில்‌ நாம்‌ துர்வுபதேசங்களையும்‌ 
திருமறைக்கு விரோதமான செயல்முறைகளையும்‌ எதிர்க்கலாம்‌; ஆனால்‌ ஒருபோதும்‌ எந்த நபரையும்‌ 
நிறுவனத்தையும்‌ தாக்கக்கூடாது. கடவுள்‌ பாவத்தைத்தான்‌ வெறுக்கிறார்‌, பாவியை அல்ல! அபிஷேக எழுத்துக்கள்‌ 
ஆவியின்‌ கனிகளால்‌ அலங்கரிக்கப்பட்டிருக்கவேண்டும்‌. பேசியது மறக்கப்படலாம்‌, எழுதியதோ எழுதியதே. 
பேனாதான்‌ எழுத்தாளனின்‌ வாள்‌. இந்த வாள்‌ இன்னொருவரின்‌ காதை அறுப்பதற்காகக்‌ கொடுக்கப்படவில்லை! 
நாம்‌ சத்தியத்திற்காய்ப்‌ போராடுகிறோம்‌, விசுவாசத்திற்காய்‌ நிற்கிறோம்‌ என்றெல்லாம்‌ நினைத்துக்கொள்வோம்‌; 
ஆனால்‌ உண்மையில்‌ சாத்தானது கரங்களில்‌ ஓர்‌ ஆயுதமாய்ச்‌ சிக்கியிருப்போம்‌. கிறிஸ்தவ எழுத்தாளர்கள்‌, அதிலும்‌ 
குறிப்பாய்‌ இந்தியாவில்‌, இங்கு கிறிஸ்தவரல்லாதோரே பெரும்பான்மையினராயிருப்பதால்‌, இரண்டு மடங்கு 
கவனமாயிருக்கவேண்டும்‌. பிலிப்பியர்‌ 4:5ஐக்‌ கிறிஸ்தவ எழுத்தாளர்‌ அனைவருக்கும்‌ எனது முடிவான 
ஆலோசனையாய்க்‌ கூறுகிறேன்‌: ““உங்கள்‌ சாந்தகுணம்‌ எல்லா மனிதருக்கும்‌ தெரிந்திருக்கட்டும்‌. ஆண்டவர்‌ 
சமீபமாயிருக்கிறார்‌!”” 


R. Stanley, 13 Church Colony, Vellore 632 006. Tel: 98437 07600, 98430 11943 





